றிவநாமாவல்யஷ்டகம்‌ 


உ 
சிவமயம்‌ 
ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


ணா எணண ॥ 


॥ மிவநாமாவல்யஷ்டகம்‌ ॥ 


ஸ்ரீ ஆதிசங்கரர்‌ அருளியது 
தமிழ்‌ உரை: 
சிவபக்தி பிரசாரமணி ஆங்கீரஸ சர்மா 


₹ எனச்‌ எனா ளார்‌ 
ளார்‌ ஈரி ரண என எ | 
எள விக சாண்‌ 
கொண ணா Ter ॥ 8 ॥ 
ஹே சந்த்‌:₹ரகூட: மத:னாந்தக ஈலபாணே 
ஸ்தா: ணோ கி:ரீற கி:ரிஜேோ மஹேம மாம்போ* | 
பூ-தேற ப்‌*தப4யஸுூ௰த:ன மாமநாதச2ம்‌ 
ஸம்ஸார து£:கச*க*ஹனாஜ்ஜஐக*தீஃம ரக்ஷ ॥ 1 ॥ 


1. சந்திரனைத்‌ தலையில்‌ தரித்தவரே, மன்மதனுக்கு முடிவைச்‌ செய்தவரே, 
சூலாயுதத்தை ஏந்திய திருக்கரத்தை உடையவரே, அசைவற்றவரே, கயிலையங்கிரி 
யில்‌ வசிப்பவரே. மலைமகள்‌ மணாளனே, மஹேசரே, சுகங்களுக்கெல்லாம்‌ உறைவி 
டமே, பூதங்களுக்கெல்லாம்‌ தலைவரே, பயத்தைப்‌ போக்குபவரே, நாதனற்றவனான 
என்னை பிறப்பிறப்பென்னும்‌ தாங்க முடியாத துக்கத்தினின்றும்‌, ஹே ஜகதீச! 
காப்பாற்ற வேண்டும்‌. 


Tanz: TET 1௭ 2 


ஹே பார்வதீஹ்ருத:ய வல்லப: சந்த்‌*ரமெளலே 
பூ*தாதிஃப ப்ரமத₹நாத: கி“ரீறசாப | 

ஹே வாமதே:வ ப*வ ருத்ர பினாகபாணே 
ஸம்ஸார து£:கசக*ஹனாஜ்ஜக£தீ£மம ரக்ஷ ॥ 2 ॥ 


றிவநாமாவல்யஷ்டகம்‌ 


2. பார்வதிதேவியின்‌ உள்ளத்திற்குப்‌ சந்திரனைத்‌ தலையில்தரித்தவரே, 
பூதகணங்களுக்கும்‌ பிரமத கணங்களுக்கும்‌ தலைவரே, மஹாமேருவை வில்லாகக்‌ 
கொண்டவரே, அழகுவாய்ந்த தேவனே, என்றும்‌ எங்கும்‌ ஸத்‌ சொரூபியாய்‌ 
விளங்குபவரே, துக்கத்தையும்‌ அதன்‌ காரணத்தையும்‌ போக்குபவரே, பிநாகமென்‌ 
னும்‌ வில்லையேந்திய திருக்கரத்தையுடையவரே, அனைத்து உலகங்களுக்கும்‌ 
தலைவரே, ஸம்ஸாரமென்னும்‌ தாங்க இயலாத துக்கத்தினின்றும்‌ என்னைக்‌ காத்த 
ருள்வீராக. 


உ எக ஏய்‌ ரண 
TITAN VTA எண 98 | 
© ge uy FT ஈர்‌ 
Tez: OTE 1 ॥ 3 ॥ 


ஹே நீலகண்ட: வ்ருஷபசத்‌“வஜ பஞ்சவக்த்ர 
லோகேற மேோஷவலய ப்ரமதே2ம ஸர்வ | 

ஹே தூசர்ஜடே பமருபதே கிசரிஜாபதே மாம்‌ 
ஸம்ஸார து::க:க*ஹனாஜ்ஜக*திற ரக்ஷ ॥ 3 ॥ 


3. நீலகண்டரே, காளைமாட்டினைக்‌ கொடியில்‌ உடையவரே, ஜம்முகப்‌ பெருமா 
னே, உலகத்திற்குத்‌ தலைவனே, ஆதிசேஷனைத்‌ தோள்வளையாகத்தரித்தவரே, பிரமத 
கணங்களுக்குத்தலைவரே, பாவங்களைப்‌ போக்குபவரே, பாரமான சடைமுடியை 
உடையவரே, பசுபதியே, கிரிஜா என்ற பார்வதியின்‌ பதியே, ஸம்ஸாரமென்னும்‌ 
பெரிய துக்கத்தினின்றும்‌ ஹே ஜகதீச! என்னைக்‌ காத்தருள்வீராக. 


௭௭ ௫௭ VET Ta 

TET TT என | 
ளா னககள்‌ ET TTT 

எ CTE YT TET ॥ ¥ ॥ 


ஹே விஸ்வநாத: ஸிவ மாங்கர தேவதேவ 
கங்காதர ப்ரமதநாயக நந்தி£கேமு | 

பா£ணேய்வராந்த*“கரிபோ ஹர லோகநாத? 
ஸம்ஸார து£:கசக*ஹனாஜ்ஜக£தீ£மம ரக்ஷ ॥ 4 ॥ 


4. அகில உலகத்துக்கும்‌ தலைவரே, மங்களமூர்த்தியே, சுகத்தைச்‌ செய்பவரே, 
தேவர்களுக்கு எல்லாம்‌ மேலான தேவனே, கங்காநதியைச்‌ சிரத்தில்‌ தரித்தவரே, 
பிரமத கணங்களின்‌ தலைவனே, நந்திக்கு ஈசனே, பாணனுக்கு ஈச்வரரே, அந்தகன்‌ 
என்ற அசுரனையழித்தவரே, ஸம்ஹார மூர்த்தியே உலகநாதரே, ஸம்ஸாரமென்‌ 
னும்‌ அதி துக்கத்தினின்றும்‌ என்னைக்‌ காத்தருள்வீராக. 


றிவநாமாவல்யஷ்டகம்‌ 


எளி எகா 
௮ 

வ ஊரு எள்‌ TOT | 
௭௭௭ என்ன எ 

Tee: GETTY T&T ॥ 6 ॥ 
வாராணஸ்புரபதே மணிர்காணகேம 

வீரேற தாக்ஷமக₹:கால விபோ” க£ணேம | 
ஸர்வஜ்ஞ ஸர்வஹ்ருத*யகநிவாஸ்‌ நாத: 

ஸம்ஸாரது£:க*க*ஹனாஜ்ஜக*தீ£மம ரக்ஷ ॥ 5 ॥ 


5. வாராணஸிபுரம்‌ என்னும்‌ காசிமாநகரின்‌ தலைவரே, மணிகர்ணிகா கட்டத்‌ 
தில்‌ எழுந்தருளியுள்ள ஈசனே, வீரர்கட்கு எல்லாம்‌ ஈசனே, தக்ஷனின்‌ யாகத்துக்கு 
முடிவைச்‌ செய்தவரே, எங்கும்‌ நிறைந்தவரே, சிவகணங்களின்‌ தலைவரே, முற்றறி 
வுடையவரே, எல்லா உயிர்களின்‌ ஹிருதயத்தில்‌ வசிப்பவரே, ஹே ஜகதீச! ஸம்ஸா 


ரமென்னும்‌ தாங்கமுடியாத துக்கத்தினின்றும்‌ என்னைக்‌ காத்தருள வேணும்‌. 


சினா * கள்‌ 
உ அனை 11 எனா | 
எண்ன aT RTT 
ளான 1 ॥ 6 ॥ 


ஸ்ரீமன்மஹேஸ்வர க்ருபாமய ஹே த:யாலோ 

ஹே வ்யோமகேம மிதிகண்ட: க“ணாதி“*நாத: | 
ப*ஸ்மாங்கசராக*? ந்ருகபாலகலாபமால 

ஸம்ஸார து::க:க*ஹனாஜ்ஜக*திற ரக்ஷ ॥ 6 ॥ 


6. செல்வம்‌ நிறைந்த மஹேச்வரனே, கருணையின்‌ வடிவமே, தயாளுவே, 
ஆகாயத்தையே கேசமாக உடையவரே, விஷம்‌ தங்கின இடம்தவிர மற்றபாகம்‌ 
வெண்மையான கழுத்தையுடையவரே, கணங்களின்‌ நாதரே, பஸ்மா என்னும்‌ விபூ 
தியை உடலில்‌ அணிந்தவரே, மண்டையோடுகளை வரிசையாக மாலைபோல்‌ 
அணிந்தவரே, என்னை ஸம்ஸாரமென்னும்‌ பெரிய துக்கத்தினின்றும்‌ ஹே! ஜகதீச, 


காத்தருளவேண்டும்‌. 


கன்னா எனக்‌ ஐ 

எனன TATA ளோ | 
ணா Tara WTA 

Taz: ளானாசிள TET ॥ 6 ॥ 


றிவநாமாவல்யஷ்டகம்‌ 


கைலாறயமைலவிநிவாஸ வ்ருஷாகபே ஹே 
ம்ருத்யுஞ்ஜய த்ரிநயன த்ரிஜக*ந்நிவாஸ | 
நாராயணப்ரிய மதா:பஹ முக்திநாத? 
ஸம்ஸார து::க:க*ஹனாஜ்‌ஜக“தீ:ர ரக்ஷ ॥ 7 ॥ 


7. திருக்கயிலாய மலையில்‌ வசிப்பவரே, வ்ருஷபத்தின்‌ மீது அமர்ந்தவரே, 
மரணதேவதையான இயமனை வென்றவரே, முக்கண்ணரே, மூவுலகத்திலும்‌ வசிப்ப 
வரே, நாராயணனிடம்‌ பிரியம்‌ உள்ளவரே, துஷ்டர்களின்‌ கொழுப்பை அழிப்பவரே, 
பராசக்தியின்‌ கணவரே, என்னை ஸம்ஸாரமாகிய பயங்கர துக்கத்தினின்றும்‌, ஹே! 
ஜகதீச, காத்தருளவேண்டும்‌. 


எண ஏய எஎாக ன 
எனக ர்க ஈரானை | 
உ எ கணா எள்ளி 
எ ளானாகிள TET ॥ 6 ॥ 


விற்வேற விற்வப4வநாறக விங்வரூப 
விங்வாத்மக த்ரிபு/வனைக கு“ணாதி*கேற | 

ஹே விஸ்வநாத: கருணாமய தீ£னப“ந்தோ-* 
ஸம்ஸார து::க:க*ஹனாஜ்‌ஜக*“தீ:ர ரக்ஷ ॥ 8 ॥ 


8. உலகனைத்துக்கும்‌ தலைவரே, இவ்வுலகில்‌ பிறவிப்‌ பிணியைப்‌ போக்கும்‌ 
தெய்வமே, அனைத்து உலகங்களையும்‌ ஊடுருவிப்‌ பேருருவங்‌ கொண்டவரே, உலகத்‌ 
தையே ஆத்மாவாகக்‌ கொண்டவரே, மூவுலகிலும்‌ மிக நல்ல குணமுடையவரே! 
ஹே விச்வநாத, கருணையே உருவானவரே, ஏழைகளின்‌ பந்துவே, ஸம்ஸாரமென்‌ 
னும்‌ பயங்கர துன்பத்தினின்றும்‌ ஹே! ஜகதீச, என்னைக்‌ காத்தருள வேண்டும்‌. 


ஸ்ரீமத்‌ ஆதிசங்கரர்‌ அருளியதும்‌, சிவநாமங்களால்‌ தொடுக்கப்பட்ட மாலை 
போன்றதுமான சிவநாமாவல்யஷ்டகம்‌ தமிழ்‌ உரையுடன்‌ முற்றிற்று. 


சிவம்‌. 


